New Year Decisions (TAMIL) 





புத்தாண்டுத்‌ தீர்மானங்கள்‌ 


R. ஸ்டான்லி 


“தேவனைப்‌ பின்பற்றுவோராகுங்கள்‌! ” 
(எபேசியர்‌ 5:1) 
தேவன்‌ தமது பல்வேறு குணாதிசயங்களைக்‌ குறிக்கும்‌ பெயர்களால்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஒவ்வொன்றின்‌ சூழமைவைக்‌ கவனிக்கும்போதும்‌, ஒவ்வொரு 
பெயரும்‌ குறிப்பாய்‌ அவரது ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது என்பது புலனாகும்‌. 
“தேவனைப்‌ பின்பற்றுவோராகுங்கள்‌'' என்ற அழைப்பிற்கு இணங்கும்‌ வகையில்‌, 
இப்பெயர்களின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ தீர்மானங்கள்‌ எடுக்கலாம்‌. இப்பெயர்கள்‌ ஆங்கில 
அகர வரிசையில்‌ கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும்‌ எத்தனை தடவை பைபிளில்‌ வருகின்றது 
என்பதும்‌ அடைப்புக்குறிக்குள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெயருக்கும்‌ ஒரு சில 
வசனக்‌ குறிப்புகளை மட்டும்‌ தெரிந்தெடுத்துள்ளேன்‌. அவற்றைக்‌ கட்டாயம்‌ எடுத்து வாசியுங்கள்‌. 
(1) ஆறுதலின்‌ தேவன்‌ (1) G௦ ௦f Comfort 
2 கொரிந்தியர்‌ 1:3-5 
பலவித இன்னல்கள்‌ வழியே நான்‌ சென்றபோது தேவனிடமிருந்து பெற்ற அதே ஆறுதலினால்‌, 
துக்கங்களிலும்‌ துன்பங்களிலும்‌ உழலுவோரை ஆறுதல்படுத்தத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(2) பிதாக்களின்‌ தேவன்‌ (00 ரீ the Fathers 
(அ) நமது பிதாக்களின்‌ தேவன்‌ (7) 
2 நாளாகமம்‌ 20:6,12 
அச்சுறுத்தும்‌ சூழல்களைச்‌ சந்திக்கும்போது எனது சொந்த பலத்தில்‌ அல்ல, 
தேவனது வல்லமையிலும்‌ சத்துவத்திலுமே சார்ந்திருக்கத்‌ தீர்மரனிக்கிறேன்‌. 
(ஆ) அவர்களது பிதாக்களின்‌ தேவன்‌ (20) 
2 நாளாகமம்‌ 56:15, 16 
தேவனது கடுங்கோபத்திற்கு ஆளாகிச்‌ சகாயமின்றி அழிக்கப்படாதிருக்க, தமது செய்தியாளர்கள்‌ 
மூலம்‌ அவர்‌ கொடுத்துவரும்‌ எச்சரிப்புகளைக்‌ குறித்துக்‌ கவனமாயிருக்கத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(இ) உனது பிதாவின்‌ தேவன்‌ (9) 
1 நாளாகமம்‌ 28:9 
தேவன்‌ எனது இருதயத்தைத்‌ துருவி ஆராய்ந்து, எனது எண்ணங்களின்‌ தோற்றங்களையெல்லாம்‌ 
அறிந்திருக்கிறார்‌ என்ற உணர்வுடன்‌ உத்தம இருதயத்தோடும்‌ உற்சாக மனதோடும்‌ 
அவருக்குச்‌ சேவை செய்யத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(ஈ) உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவன்‌ (16) 
2 நாளாகமம்‌ 29:1-6 
தேவனுக்கு அருவருப்பான குப்பைக்கூளங்களையெல்லாம்‌ தூக்கியெறிந்து எனது வாழ்வையும்‌ 
எனது சபையையும்‌ தூய்மைப்படுத்தத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(3) மனுவுடலுள்ள யாவருக்கும்‌ தேவன்‌ (3) Go of all flesh 
எண்ணாகமம்‌ 16:22 
ஒரு சில முரட்டாட்டக்காரரின்‌ பொருட்டு, மக்கள்‌ அனைவரையுமே தேவன்‌ அழித்துவிடாதபடி, 
அவருக்கு முன்பாக மன்றாட்டு ஜெபம்‌ ஏறெடுத்து நிற்கத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 


ப 
(4) மகிமையின்‌ தேவன்‌ (2) (700 of Glory 
அப்போஸ்தலர்‌ 7:2 (எபிரெயர்‌ 11:9,10) 
மகிமையான நித்திய காரியங்களில்‌ எனது மனதைப்‌ பதிக்கும்படி, 
நிலையில்லா இவ்வுலகப்‌ பொருட்கள்‌ மீதுள்ள எனது பிடிப்பைத்‌ தளர்த்தத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(5) தேவர்களுக்கெல்லாம்‌ தேவன்‌ (5) G௦ of gods 
உபாகமம்‌ 10:17,18 
வசதியுள்ளோருக்கும்‌ வறியோருக்கும்‌ இடையில்‌ எவ்விதப்‌ பாகுபாடும்‌ காட்டாது, 
அனாதைகள்‌, விதவைகள்‌, உணவற்றோர்‌, உடையற்றோர்‌ போன்றோரை ஆசீர்வதிக்க 
என்னாலியன்ற அத்தனையையும்‌ செய்யத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(6) பரலோகத்தின்‌ தேவன்‌ (23) G௦ ரீ Heaven 
எஸ்றா 5:11; நெகேமியா 1:4,5; 2:4,20 
தனி நபர்கள்‌, குடும்பங்கள்‌ மற்றும்‌ திருச்சபைகளின்‌ உடைந்துபோன நிலையை விமர்சிக்காமல்‌, 
அவற்றைத்‌ திரும்பக்‌ கட்டியெழுப்பும்‌ முயற்சியில்‌ தீவிரம்‌ காட்டத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(7) நம்பிக்கையின்‌ தேவன்‌ (1) 000 ௦4 Hope 
ரோமர்‌ 15:73 
நிச்சயமற்ற சூழல்களில்‌ தூயாவியானவரின்‌ துணையுடன்‌ சாதகச்‌ சிந்தை கொண்டு, 
தேவன்‌ மீதுள்ள விசுவாசத்தினால்‌ சந்தோஷத்தோடும்‌ சமாதானத்தோடும்‌ 
இருக்கத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(8) சேனைகளின்‌ தேவன்‌ (4) G௦ of Hosts 
சங்கீதம்‌ 80:7, 14,19 
எனது குறைபாடுகளை இவ்வுலக வழிமுறைகளினால்‌ சரிசெய்ய முயலாது, 
நான்‌ புத்துயிர்‌ பெற்று, புதுப்பிக்கப்பட்டு, ஆதிநிலையேகும்படித்‌ 
தேவனுக்குமுன்‌ தினமும்‌ காத்திருக்கத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(9) இஸ்ரவேலின்‌ தேவன்‌ (201) God of Israel 
(வேறெந்தப்‌ பெயரையும்விட இதுவே திருமறையில்‌ அதிகம்‌ வருகிறது.) 
1 இராஜாக்கள்‌ 8:23 
தமது உடன்படிக்கையைத்‌ தேவன்‌ காத்துக்கொள்வது போலவே அவருக்கும்‌, 
எனது வாழ்க்கைத்‌ துணைக்கும்‌, குடும்பத்திற்கும்‌, நண்பர்களுக்கும்‌, 
உடன்‌ பணியாளர்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(10) நீதி செய்கிற தேவன்‌ (2) G௦ of Justice 
ஏசாயா 30:15-18 
தேவனே எனக்கு நியாயம்‌ செய்வார்‌ என்று அமைதியாகவும்‌ நம்பிக்கையுடனும்‌ 
அவர்‌ மீதே சார்ந்திருந்து, அவரை மிஞ்சி ஓடாதிருக்கத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(11) உயிருள்ளோரின்‌ தேவன்‌ (3) (700 of the Living 
லூக்கா 20:38 (அப்போஸ்தலர்‌ 17:28) 
தேவனுக்குள்ளேயே நான்‌ பிழைத்து, அசைந்து, உயிர்‌ வாழ்கிறேன்‌ என்ற உண்மையை 
எனக்கு எப்பொழுதும்‌ நினைவுபடுத்திக்கொள்ளத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 


ல்‌ 
(12) அன்பின்‌ தேவன்‌ (1) G௦ ௦f Love 
2 கொரிந்தியர்‌ 13:11 
கிறிஸ்துவில்‌ வெளிப்பட்ட தேவனது ஒப்புரவாகுதலின்‌ அன்பின்‌ மூலம்‌ இல்லத்திலும்‌, 
சுற்றத்திலும்‌, சபையிலும்‌, பணித்தலத்திலும்‌ ஒருமனத்தைக்‌ காத்துக்கொண்டு 
யாவரோடும்‌ சமாதானமாய்‌ வாழத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
(13) பொறுமையின்‌ தேவன்‌ (1) G௦ of Patience 
ரோமர்‌ 15:5-7 
என்மீது தேவன்‌ காட்டும்‌ பொறுமைக்காய்‌ அவருக்கு நன்றியுள்ளவனாய்‌, அதற்குப்‌ பிரதிபலிப்பாய்‌ 

எனது உடன்‌ விசுவாசிகளை அவர்கள்‌ இருக்கும்‌ நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு, 

ஒருமனத்துடன்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ பரப்பிடத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 

(14) சமாதானத்தின்‌ தேவன்‌ (5) G௦ of Peace 
ரோமர்‌ 16:20; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:23; எபிரெயர்‌ 13:20,21 
தேவன்‌ என்னை அமோக வெற்றிக்குள்ளும்‌, முழுமையான பரிசுத்தத்திற்குள்ளும்‌, 
நிறைவான பூரணத்திற்குள்ளும்‌ முடிவில்‌ நடத்துவார்‌ 
என்ற குதூகல எதிர்பார்ப்புடன்‌ வாழ்ந்திடத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(15) இரட்சிப்பின்‌ தேவன்‌ (700 ௦f Salvation 
(அ) எனது இரட்சிப்பின்‌ தேவன்‌ (7) 
ஆபகூக்‌ 3:17-19 
எனது இழப்புகள்‌ மற்றும்‌ உடல்நலக்குறைவுகள்‌ நடுவிலும்‌ நித்திய இரட்சிப்பாகிய ஈவை 
நினைத்துத்‌ தேவனுக்குள்‌ மகிழ்கொண்டாடிக்கொண்டிருக்கத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(ஆ) நமது இரட்சிப்பின்‌ தேவன்‌ (6) 
சங்கீதம்‌ ௪5:4-7 
எனது வாழ்விலும்‌ பணியிலும்‌ வறட்சி தோன்றும்‌ காலங்களில்‌, எழுப்புதல்‌ ஆசிகளுடன்‌ 
தேவன்‌ என்னை மறுபடியும்‌ சந்திக்கும்படி அவரையே நோக்கிக்‌ கதறிடத்‌ தீர்மாணிக்கிறேன்‌. 
(16) சத்திய தேவன்‌ (3) 000 of Truth 
ஏசாயா 65:16 
எனது வார்த்தைகள்‌ தேவனுடைய பார்வையில்‌ ஏற்புடையவையாய்‌ இருக்கும்படி, 
எனது வாய்க்குக்‌ காவல்‌ வைத்து, பொய்‌ சொல்லுதலையும்‌ மிகைப்படுத்துதலையும்‌ 
வெறுத்திடத்‌ தீர்மானிக்கிறேன்‌. 
தற்பரிசோதனைக்காய்‌ இத்தீர்மானங்களை அவ்வப்போது திரும்பவும்‌ வாசித்துக்கொள்ளுங்கள்‌. 
தோல்விகளால்‌ மனந்தளர்ந்துவிடாதீர்கள்‌. எழுந்து, மறுபடியும்‌ தீர்மானியுங்கள்‌. 
உங்களில்‌ நற்செயலைத்‌ தொடங்கிய தேவன்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நாள்வரை 
அதை நடப்பித்து நிறைவாக்குவார்‌ என்று நிச்சயித்திருங்கள்‌ (பிலி 1:5). 
(எவ்வித மாற்றமோ, கூட்டுதலோ இல்லாது இத்தீர்மானங்கள்‌ பட்டியலை மறுபதிப்பு செய்யலாம்‌, 
நகல்‌ எடுக்கலாம்‌. எங்கள்‌ முகவரியை நீக்கிவிடலாம்‌. புத்தாண்டு ஆராதனைகளில்‌ சபையாருக்கு இதன்‌ 
பிரதிகளை வினியோகித்து யாவரும்‌ சேர்ந்து இறைப்பிரசன்னத்தில்‌ சத்தமாய்‌ வாசித்துத்‌ தீர்மானிக்க உதவலாம்‌.) 





R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<stanleyonbible(@hotmail.com> <evangeline(astanleyonbible.com> 
www.StanleyOnBible.com 


